Kerala Gazette No . 12 dated 25th March 2014 . 
PART I 


Section iii 


GOVERN 


SMENT OF KE 


பே 


கேரள அரசு 
சட்ட (சட்டமியற்றல் - ஜி ) துறை 

அறிக்கை 
எண் 24217/ ச . இ . ஜி . 2/ 2011 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , - - 

2013 ஜூன் 27 
1934 ஆஷாடம் 6 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . சட்டப்பேரவையால் நிறைவேற்றப் 
பட்ட மசோதாவிற்கு 2012 ஜூன் 26ஆம் தேதி கேரள ஆளுநரின் ஒப்புதல் 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 

சி . கெ . பத்மாகரன், 
சட்டத்துறை சிறப்புச்செயலாளர் . 


2012 - ன் சட்ட 


ம் எண் 9 


2012 - ன் கொச்சி அறிவியல் - தொழில் நுட்ப அறிவியல் 

பல்கலைக்கழக (திருத்த ) அவசரச்சட்டம் 


1986 - ன் கொச்சி அறிவியல் - தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்டத்தை 
மீண்டும் திருத்தம் செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை: - 1986 - ன் கொச்சி அறிவியல் தொழில் நுட்ப பல்கலைக்கழக 
சட்டம் இதற்குப் பிறகு பின்வரும் தேவைகளுக்காக மேலும் திருத்தம் 
செய்வது உகந்ததாக இருப்பதாலும் ; 


G . 38 / 2013/ DTP . 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி மூன்றாவது ஆண்டில் பின் வருமாறு 
சட்டமாக்கப்படும் . 

1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும். - (1) இந்த சட்டம் 2012 - ன் கொச்சி 
அறிவியல் தொழில்நுட்ப பல்கலைக்கழக திருத்த சட்டம் என அழைக்கப்படும் . 

( 2) இது 2011 டிசம்பர் 1ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக கருதப்பட 
வேண்டும் . 

2 . பிரிவு 17 - ல் திருத்தம் . - 1986- ன் கொச்சி அறிவியல் - தொழில் நுட்ப 
பல்கலைக்கழக சட்டத்தில் (1986 - ன் 31 ) ( இதற்கு பிறகு முதன்மைச்சட்டம் 
என்று அழைக்கப்படும் ) பிரிவு 17 - ன் உட்பிரிவு (1)-ல் , -- 

( எ ) இனம் ( viii )- ல் , " ஒருவர் ஆசிரியராக இருக்கவேண்டும் ” என்ற 
சொற்களுக்கு பதிலாக " ஒருவர் பிரிவு 19 - ல் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற 
உறுப்பினர்கள் என்ற தலைப்பின்கீழ் இனம் ( V)- ல் செனட்டிற்கு தேர்ந்தெடுக்கப் 
பட்ட ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராகவும் இருக்கவேண்டும் என்ற 
சொற்களும் எண்களும் அடைப்புக்குறிகளும் சேர்க்க வேண்டியதாகும் ; 

( பி ) இனம் ( xiv ) - க்குப் பதிலாக கீழே கூறக் கூடிய இனம் 
சேர்க்க வேண்டும் , அதாவது : 

"(xiv ) செனட்டிலுள்ள மாணவ பிரதிநிதிகளில் இருந்து அரசு பெயர் 
பரிந்துரை செய்கின்ற ஒரு மாணவர் ; 

(ii) துணைப்பிரிவு (2)- ல் , 

( எ ) " தகுதி உடையதாக இராததுமாகும் என்ற வார்த்தைகளுக்கு 
பதிலாக " தகுதி உடையதாக இருக்கும் ” என்ற வார்த்தைகள் சேர்க்கவேண்டும் ; 

( பி ) இரண்டாம் காப்புவாசகத்திற்கு பதிலாக கீழே கூறக்கூடிய 
காப்புவாசகம் சேர்க்கவேண்டும் , அதாவது: 

" என்று மட்டுமல்ல பிரிவு 17- ல் துணைப்பிரிவு (1)- ன் கீழ் அரசு பெயர் 
பரிந்துரை செய்கின்ற உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்திற்கு விருப்பமுள்ள காலம் 
தங்களின் அலுவல் பொறுப்பில் இருக்கலாம் . 
3 . பிரிவு 19- ல் திருத்தம் - முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 19-ல் , 

(i ) " அலுவலால் அல்லாத உறுப்பினர்கள் என்ற தலைப்பின் கீழ் 
இனம் ( v )- ல் , “ கொச்சி மேயர் என்ற வார்த்தைகளுக்குப் பதிலாக “ கொச்சி 
மேயரும் களமசேரி முனிசிப்பாலிட்டியின் செயற்பேர்சனும் என்ற வார்த்தைகள் 
சேர்க்கவேண்டும் ”; 

(ii ) " பிற உறுப்பினர்கள் " என்ற தலைப்பின்கீழ் , 


( எ ) இனம் ( iv ) - க்கு பிறகு கீழே கூறக்கூடிய காப்பு நிபந்தனை 
சேர்க்கவேண்டும் , அதாவது : 

" (iv ) உயர் கல்வி பிரிவில் இருந்து அரசாங்கம் பெயர் பரிந்துரை 
செய்கின்ற ஆறு வல்லுநர்கள் , அவர்களில் ஒருவர் அட்டவணை / அட்டவணை 
வர்க்கத்தை சார்ந்தவரும் மகளிராகவும் இருக்கவேண்டும் ” ; 

( பி ) இனம் ( iv )- க்கு பிறகு அடுத்துக்கூறப்படுகின்ற காப்புவாசகம் 
சேர்க்கவேண்டும் , அதாவது : 

" எனில் அரசு பெயர் பரிந்துரை செய்கின்ற உறுப்பினர்களுக்கு 
அரசாங்கத்திற்கு விருப்பமுள்ள காலம் வரை தங்களின் அலுவல் பொறுப்பில் 
இருக்கலாம் ; 

(சி ) இனம் ( V)- தவிர்க்கப்பட வேண்டும் . 
4 . சிறப்புக்காப்புரை. -- முதன்மைச் சட்டத்தில் எதுவும் எவ்வாறு 
இருந்தபோதிலும் இந்த சட்டத்தினுடைய ஆரம்ப தேதியில் முதன்மை 
சட்டத்தின் பிரிவு 17- ல் துணைப்பிரிவு 1- ன் இனம் ( viii ), ( xiv )- ன்படி பிரிவு 
19- ல் " பிற உறுப்பினர்கள் " என்ற தலைப்பின் கீழ் இனம் ( iv ), (v )- ன் படியும் 
அலுவல் பொறுப்பிற்கு பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ள தற்போதுள்ள 
உறுப்பினர்கள் அலுவல் பொறுப்பு ஏற்பது இந்த சட்டத்தின் 
நிபந்தனைகள்படி முடிவடைவதாகும் . 

5 . இரத்தாதலும் தவிர்ப்பும் . - (1 ) 2012- ன் கொச்சி அறிவியல் - தொழில் 
நுட்ப பல்கலைக்கழக (திருத்த ) அவசரச்சட்டம் (2012 - ன் 24 ) இதனால் இரத்து 
செய்யப்படுகிறது . 

(2 ) அவ்வாறு இரத்து செய்யப்பட்டபோதிலும் , மேற்கூறிய அவசரச் 
சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின் அடிப்படையில் 
செய்த ஏதேனும் காரியமோ எடுத்த ஏதேனும் நடவடிக்கையோ இந்தச் 
சட்டப்படி திருத்தம் செய்யப்பட்ட முதன்மைச் சட்டத்தின்கீழ் செய்ததாகவோ 
எடுத்ததாகவோ கருதப்படவேண்டும் . 


